அமிழ்தின்‌ ஊற்று 





அமிழ்தின்‌ ஊற்று 


த. கே£வேந்தன்‌ 


கவிமனை 
சைதாப்பேட்டை 


வேலூர்‌ 


முதற்பதிப்பு 
அக்டோபர்‌ இத 


விலை: அணா மூன்று 


விற்பனை உரிமை: 
மக்கள்‌ மன்றம்‌ 
98, சாமிபண்டாரம்‌ தெரு, 
சென்னை-2. 


முன்னுமுர்‌ 


“*தொகைபோட்‌ டுவாங்‌௨ ஒண்ணாத்‌ 
தூய்‌அமிழ்தே கண்ணு நங்காய்‌” 


-- புரட்சிக்‌ கவிஞர்‌ 


அரிய இனிய இரண்டன்‌ புளந்தின்‌ காதல்‌ வானிலே 
வாழ்வுப்‌ ,பயிர்‌ நிலைக்கப்‌ பொழியும்‌ செல்வமே குழந்தை 
யமிழ்து. -அதன்‌ இன்பமும்‌ பயலும அன்பும்‌ அருமை 
மிக்கது! பெருமைக்குரியது1-குழந்தைகளைப்‌ பற்றிப்‌ பாடாத 
கவிஞர்களே கிடையாது! அவர்‌ ,தம்‌ சிறு சிறு விளையாட்‌ 
டும்‌, சிரிப்பும்‌, மழலையும்‌, அழுகையும்‌, நடத்தலும்‌, பேச 
லும்‌ பாடலும, உள்ளத்தில்‌ உண।(வோவிய மாகில்து. 
அந்த உணர்வோவியத்தீன்‌ சிறு கலையோவியமே இக்‌ 
கவியோவியம்‌! 


அன்பு 
த. கோவேந்தன்‌ 


வாங்கி விட்டீர்களா? 


த. கோவேந்தன்‌ 
எழுதிய 
கவிஞனின்‌ காதலி: 


தேனென இனிக்கும்‌ செந்தமிழ்க்‌ கவிதைகளின்‌ நொகுதி 


விலை அணா பத்து 


தினிப்பிரதி வேண்டுவோர்‌ தபால்‌ தலை அனுப்பிப்‌ 
பெறுக, 


விவரங்களுக்கு: 
மக்கள்‌ மன்றம்‌ 


98, சாமிபண்டாரம்‌ தெரு, சென்னைஃ2 


வாழ்த்து 


ஆண்பெண்ணின்‌ அகவ ரங்கன்‌ 
அற்புதக்‌ கனவில்‌ கூடி, 
மாண்புடன்‌ காதல்‌ பாடி, 
ம௫ழ்வலை நடன மாடி, 

காணமில்‌ கதைய மைப்பில்‌ 
நவரசம்‌ கூட்டிக்‌ காட்டி, 
வீணையின்‌ பொன்னி சைபோல்‌ 
வெளிவந்த குழ$தோய்‌. வாழ்க ! 


மனிதமா இனத்தில இன்பம்‌ 
மாமழை பொழிந்து வாழ்வில்‌ 
இனிதான செல்வ மெல்லாம்‌ 
இசைததமிம எனவ எளர்த்து௮ 
புனிதமா ஞானப்‌ பைங்கூஜ்‌ 
புதையாது காட்டும்‌ அன்பே ! 
தனித்தொளிர்‌ காதற்‌ பாட்டின்‌ 


தண்மனப்‌ பெட்ட கம்டீ! 


வாழ்கடீ இர்ண்டு ளத்தேன்‌ 

வார்த்திடும வாழ்க்கைப்‌ பாட்டே ! 
வாழ்க$ மனிதர்க்‌ ங்கு ்‌ 
ம௫ழ்தரூஉம்‌ அமுத வானே! 
வாழ்க உலூற்‌ ஒங்கோர்‌ , 
உறுதியை வழங்கும்‌ பாலே! 
வாழ்க” குடும்பம்‌ கண ல்‌ 


வளர்ந்இடும்‌। குல்வீலாக்கே !' 


நீ யார்‌? 


புதிதான உணர்ச்9ி வானில்‌ 
பூத்திட்ட சோப்‌ புள்நீ ! 
புதிதான எண்ண யாழில்‌ 
புதைந்தெழும்‌ இசை மணம்ரீ ! 
புதிதான இதய்ப்‌ பாட்டில்‌ 
பொருள்நிறைக்‌ காவி யம்நீ! 
புதிதான அனுப வத்தல்‌, 
புகழ்தரும்‌ உண்மை யும்நீ ! 


கண்ணீரும்‌ புன்சி ரிப்பும்‌ 
கண்டஒர்‌ அற்பு தம்நீ | 
எண்ணங்க * ஒன்று கூடி 
எடுத்தஓர்‌ பொற்கோ யில்ரீ | 
மண்ணொடு விண்க லந்து 
மணந்இடும்‌ அழுத மும்நீ !: 
பெண்ணொடிங்‌ காண்க லந்து 
பெற்ற ஓர்செல்வ. மும்நீ ! 


ஊழூழி கனவார்‌ வத்தல்‌ 
உயிர்‌ பெற்ற சிற்பக்‌ காநீ 
ஊழுழி செயலார்‌ வத்தில்‌ 
உருப்பெற்ற தூய்த மிழ்நீ ! 
ஊழுழி இதயார்‌ வத்தில்‌ 
ஓங்கிய மழைமின்‌ ஸனல்நீ ! 
ஊழூழி. அன்பார்‌ வத்தில்‌ 
உலவிய காதற்‌ பாநீ[ 


தவழ்தல்‌ 


இருமனக்‌ கனவில்‌ வந்து 
தவம்கனை: எண்ணப்‌ பாலை 
அருர்‌.இனை: அழகை யுண்டிங்‌ 
கரும்பினை; பத்துத்‌ இங்கள்‌ 
இருட்கடல்‌ கடந்து வந்தாய்‌ ! 
இன்பத்தை என்ன சொல்வேன்‌ ? 
இருந்தமிழ்த்‌ தேனே ! வானே ! 
என்னிடிம்‌ தவழ்ந்து வர்ராய்‌] 


இதயதஇல்‌ தவழ்ந்தாய்‌ தாயின்‌ 
எழில்நடஇல்‌ தவழ்ந்தாய்‌ உள்ளம்‌ 
புததான உணர்வு பொங்க 
புரண்டாய்‌என்‌ மார்பின்‌ மீது! 
சதகோடி இன்பஞ்‌ சேர்க்கும்‌ 
தமிழ்வடி வான கண்ணே 
முதலிரா காத லின்ப 
முகங்காட்டித்‌ தவழ்ந்து வாராய்‌] 


கற்பனைக்‌ கவிதை ஏட்டில்‌ 
கலத்தலாய்‌ தவழ்ந்து வாராய்‌ | 
பொற்கதுர்‌ கடலில்‌ நீத்துப்‌ 
பூரிக்கும்‌ கனவாய்‌ வாராய்‌! 
கற்சுவர்‌ ஓவி யத்இன்‌ 
கலையெனத்‌ தவழ்ந்து வாராய்‌] 
அற்புதத்‌ தென்றல்‌ பண்ணின்‌ 
அலையெனத்‌ தவழ்ந்து வாராய்‌ | 


10 


மழலை 


உயர்மலை அருவிக்‌ கூத்தின்‌ 
ஒருகாதஜ்‌ அமுதப்‌ பாட்டும்‌ 
. நயமிகு வேய்ங்கு ழல்தன்‌ 
நவநவ கனவுப்‌ பாட்டும்‌ 
துயரமா உலக மிக்கும்‌ 
தூய்தமிழ்‌ வீணைப்‌ பாட்டும்‌ 
மயல்தரூ௨ம்‌ மலைக்‌ இங்கே 
இணை யிலை 'குல்வா பேரி! 


11 


மண்ணுல இன்ப மெல்லாழ்‌; 
மீகிழ்ந்தூட்ட வந்த வாழ்வே, 
மீண்ணெலாம்‌ : தோற்க; இனியப்‌ 
ப்ழச்சுவை எலாம்‌ ஒதுங்க: 
விண்ணுலா புள்ளி னத்கன்‌ 
வ்ழைமன இசை மறக்க 
எண்ணிலா மழ்லைப்‌: பேச்‌ 
இணைத்தனை இசைமின்‌ சேடு ! 


நின்தெழில்‌ மழலை ஞாலம்‌ 
ரிறைக்திடும்‌ புளக மூட்டும்‌? 
நினதுயிர்‌ மழலை. விண்ணில்‌ 
நிறைந்துடும்‌ கால்‌ மணக்கும்‌ 
நினதுயிர்‌ மழலை, கல்லை 
நிகரிலா தங்க மாக்கும்‌ | 
நினதொளிக்‌ கனவில்‌ வாழ 
நிதழமும்$ மழலை தாராம்‌1 


4 
14. 
2 


கண்ணுறங்காய்‌ 


குலநவம்‌ பேச வந்த 
கொல்லேறே வீரத்‌ தோளே ! 
குலகலம்‌. காட்ட வந்த 
குணக்குன்‌ ற பண்ட யிர்ப்பே! 
குலுல்ம்‌' செழிக்க வந்த 
செந்தமிழ்க்‌ கூத்தே ! சான்றே ! 
தலகலம்‌ காட்டி வெற்றி 
கூட்டினை கண்ணு நங்காய்‌! 


13 


கண்மலர்‌ தேன்டிட்‌ டைப்போல்‌. 
களிப்புடன்‌ றக டித்து 
மண்மலர்‌ காட்டார்‌, இன்பம்‌ 
மனத்திலே கூட்டிற்‌ றன்பே! 
விண்மலர்ச்‌ இரிப்பும்‌ ஒப்போ! 
வியப்படா கண்ண ரும்பு! 
பண்மலர்‌ தநதாய்‌ போதும்‌ 
பாசமே கண்ணு -றங்காய்‌! 


மண்ணுல இன்பம்‌: தந்தாய்‌ 
மானுடன்‌ அமர னானேன்‌ 
விண்ணுல இன்ப “மெல்லாம்‌ 
வீணடா உன்அன்‌ பின்முன்‌: 
எண்ணுல இன்பக்‌ காட்டி 
இருவிழி மூடிக்‌ காண்பாய்‌ 
பெண்ணுல இருந்து வந்த 


க 
ய்‌ 
1 


பெரும்பேறே கண்ணு நங்காய்‌ ! 


14 


அழுகை 


2 . 
வாகத்‌, தேனை யுண்டு 


வையகம்‌ வாழும்‌; நின்றன்‌ 
ஊனகத்‌' தன்பும்‌ பண்பும்‌ 
உயிர்வளர்‌ எழிலும்‌ என்றன்‌ 
ஞானகம்‌: உண்டு வாழும்‌ 
நலம்பல. குண்பேன்‌; இக்காள்‌. 
தேனகம்‌*வருந்து வானேன்‌ 
சேதிசொல்‌: அழாதே டா$! 


செழித்தெழும்‌ பயிர்க்கு லத்தைச்‌ 
ஈதைத்திடும்‌ பூச்சி யைங்போல்‌. 
செழிந்துருந்‌ துயர்வு கொண்ட 
இராவிடர்‌ நாட்டில்‌ மேனாள்‌ 
கழிசடை ஆரி பர்கள்‌ 

கலந்தபர்ம்‌ தமை எண்ணி 
அழுதனை போலும்‌; வேண்டாம்‌. 
ஆரியம்‌ அழுத லைப்பார்‌.4. 


முப்பாலைத்‌ தொட்டி லாக்கி 
முத்தமிழ்‌ மஞ்சம்‌ வேய்ந்தங்‌ 
கெப்பாங்கும்‌ புறஅ கத்தின்‌ 
எழில்மணிக்‌ கவி இழைத்துக்‌ 
கப்புகழ்‌ பத்துப்‌ பாட்டின்‌ 
காட்சியைத்‌ தொங்க விட்டேன்‌ 
அற்புதக்‌: கலித்தொ ைப்பால்‌ 
அளித்‌ தேன்கான்‌ அழாதே டாம? 


18 


சிரிப்பு 


இபற்கையின்‌ இரிப்பில்‌ நாங்கள்‌ 
இருவரும்‌ மெய்ம்ம றந்து 
நயனத்தின்‌ பாசக்‌ கூத்தால்‌ 
நலங்காண உளமி ரண்டும்‌ 
பயின்றன தமிழின்‌ காதல்‌ ! 
பண்பட்ட காதல்‌ வாழ்வின்‌ 
பயறாக வந்த கண்ணே 
பவளவாய்ச்‌ சரிப்பைக காட்டாய்‌! 


18 


முத்தெழிற்‌ காட்டு கொல்லோ ! 
மோகன முல்லைப்‌ பாட்டோ ! 
புத்தெழில்‌ நிலாப்‌ புகுப்து 
புறப்படும்‌ கனவும்‌ ஈதோ ர்‌ 
தித்திக்கும்‌ மின்னல்‌ ஆமோ! 
தண்டலை. மயில்‌அ ர௬ும்போ ! 
முத்தமிழ்ச்‌செல்வஈ நின்றன்‌ 
பாற்கடல்‌. மூறல்‌ காட்டாய்‌ | 


உன்‌அனன மேஞனள்‌ கூதல்‌ 
உளங்கவர்‌ சிரிப்பை ஈக்கள்‌ 
நன்றென்று காதல்‌ கொண்டேன்‌. 
ஐம்புல நலன்க ளெல்லாம்‌ 
கொண்டூட்டும்‌ போகழ்‌, பின்னால்‌ 
குடிதாங்கி ம௫ழ்ந்த போதும்‌ 
உமையில்‌ உன்சி ரிப்பைத்‌ 
காண்‌இலேன்‌ இரிப்பாய்‌ கண்ணே | 


1 


இகாட்டு.! 


தேனலை துளூம்பும்‌ .அல்லி 

தூயமு இதீழ்தி றந்து 
மீன்லைக்கெறின்சி ரிப்ன்பக்‌ 
கொட்டுலீவ்‌, மின்னல்‌ தோற்கும்‌ ! 
வானக நிலவோ வாயுள்‌ 
பாலொளிக்‌ கலைவ எர்க்கும்‌ ! 
ஞானப்பொன்‌. கவிபோல்‌ பாடி 
களிர்மலர்க்‌-குரங்கள்‌ கொட்டு! 


10 


புதையுண்ட வைரச்‌ ற்பம்‌ 
1புத்தெழில்‌ பெற்ற தைப்போல்‌ 
புதைந்திட்ட காதல்‌ வள்ளப்‌ 
பூரிப்பில்‌ பிறந்த பொளமன ! 
மதுவூறும்‌ உணர்ச்ப்‌பொய்கை 
மாறிய வடிவம்‌ நீயோ $ 
புதுவான வில்போல்‌ குந்தி 
பொங்‌$தீகரங்கள்‌ கொம்டு ! 


வாழ்க்கையைப்‌ பாட லாக்ல 
வகைவகைதீ தாளங்ஃடுகாட்டு ! 
வாழ்க்கையைப்‌ பண்ப: டுத்த. 
வள்ளுவ முப்பால்‌ கூட்டி 
வாழ்க்கையை இன்ப மாக்க 
வன்னக்கை இரண்டும்‌ கொண்டு! 
வாழ்க்கையை வீணை யாக 
வாரிசை முழங்கக்‌ கொட்டு! 


22 


முத்தம்‌, 


எழிலோ டெழில்க டந்த 
இன்பமா எழிற்பே ராழி ! 
அழியாது காதல்‌ வாழ்வில்‌ 
அற்புத வடிவாய்‌ வந்தாய்‌ ! 
கொழித்திடும்‌ அமுத வெள்ளம்‌ 
முக்கனி குளிர்தேன்‌ கன்னல்‌ 
வழிர்திட இன்ப முத்தம்‌ 

தந்‌ இட வாராய்‌ செல்வா! 


21 


இளந்தளிர்‌ மழ்கை. ட்டி 
தாமரை மு%த்தல்‌ “வரனின்‌ 
வளர்மதி பொட்ட ஸிந்து, 
வண்டமிழ்‌ மீழ்லை ஈந்தாய்‌ 
அளவிலா ஆடல்‌ காட்டி 
ஆரமு தோலி பம்போல்‌ 
உளத்திலே:வேகை பெய்தாய்‌ 
ஒருமுத்தம்‌: தாடா கண்ணே | 


ஐம்புல இன்பந்‌ தன்னை 
உன்‌ அன்ன 3ஈந்தாள்‌: அந்த 
ஐம்புல இனங்ந்‌ தோற்த 
ஆருயிர்‌ செல்வ மேலன்‌ 
பைம்புனல்‌ மேனி நாஸும்‌ 
பாய்ச்சுதே இனபங்‌ தோடி 1 
கைம்மலர்‌ தொட்ட னைத்துக்‌ 
கவிமுத்தம்‌.ீராய்‌ வாழ்வே! 


32. 


வருகை ! 


கண்ணி *றந்து காதற்‌ 
கருத்திலே கெய்ல்‌ கனிந்து 
மெண்ணிவஹேளர்ந்து பின்னர்‌ 
பேச்சிமல்‌ ரம்‌ குழைத்து 
தவழ்ந்தாய்‌ எங்கள்‌ 
மனக்ககல்‌ பதிம்‌ 
எண்ணிலதுட்டம்‌ ஆடும்‌ 
இவிறிப்‌ கரவாய்‌ வ்ரர்ய்‌] 






அவ 


ஆனந்தத்‌ தோடுள்‌ ளாழும்‌! 
ஆசையுள்‌ மனிதர்‌ காணும்‌. 
ஆனந்தத்‌ தெல்லை நீயே 
அறம்பொருள்‌ இன்பம்‌ கூட்டும்‌ 
ஆனந்தத்‌ துபர்வும்‌ நீயே. 
அன்புல கெங்கும்‌ காணும்‌ 
ஆனந்தத்‌ துயிர்ப்பும்‌ நீயே | 
அன்பிடைக்‌ காப்பே! வாராய்‌! 


வாழ்வான தமிழே வாவா! 
வாழ்வான அமுதே வாவா! 
வாழ்வான கரே வாவா |! 
வாழ்வான நிலவே வாவா ! 
வாழ்வான உலகே வாவா! 
வாழ்வான சுகமே வாவா! 
வாழ்வான பாட்டே வாவா! 
வாழ்வான செல்வ மேவா !. 


24 


கதை! 


அழூனுக்‌ கழகாய்‌ மாளா 
அழ்கினுக்‌ கணியாய்‌ வந்த 
பழந்தமிழ்‌ ஈல்வீ ருந்தே! 
பல்கலைக்‌ கூட்டு யிர்ப்பே! 
இழைற்திடும்‌ ஈருடள்‌ எத்தின்‌ 
வனபிபினால்‌ இணைந்த €ரே | 
பிழையிலா உன்நெஞ்‌ சத்தின்‌ 
பெருங்கதை கூறா யோடீ! 


92 


அன்னையின்‌ மடிஇ ருந்து 

வந்தனை அவள்‌உள்‌ எளத்தே 
என்றுநீ புகுந்தாய்‌ ? தந்‌ைத 
இதயத்தில்‌ உலவி னாயோ ? 
என்னென்ன கண்டாய்‌ ? அன்னார்‌ 
எழிலினை மாந்தி வந்தாய்‌ ! 
மின்னிய உளங்கண்‌ டாயோ 
மேலோனே கதையைச்‌ சொல்லு! 


உலகத்து மெர்ழிக்‌ ளெல்லாம்‌ 
உன்னுடை மொ்திக்‌ என்றோ 
உலகத்துப்‌ பொருள்க ளெல்லாம்‌ 
உன்னுடை பொருள்க ள்ன்றோ 
உலகத்து உயிர்கள்‌ எல்லாம்‌ 
உன்னுடை உறவம்‌ அன்றோ 
உலகத்து நாய கீன்றீ 
உரையாயோ ககைகள்‌ கோடி! 


2$ 


சிறு பறை! 


எழுபிறப்‌ பின்பங்‌ கோடி 
இணைந்தகல்‌ பண்பின்‌ சான்றே ! 
விழுப்புணை அணியாய்க்‌ கொண்ட 
வீரமாத்‌ தமிழின்‌ தூணே! 
இழிரிலை ராவி டத்தே 

ஏற்றினர்‌ ஒருசார்‌ கும்பல்‌. 
ஒழித்திடு ! புதுமை சேர்க்க 
சிறுபறை கொட்ட டாநீ! 


23 


மூவேந்தர்‌ ஆண்ட இந்த 

முத்தமிழ்த்‌ இராவி டத்தே 

பாவேந்தர்‌ கனவை எல்லாம்‌ 
மெய்ப்பித்தார்‌ பாங்கென்‌ சொல்வேன்‌ 
சாவேந்தும்‌ ஆரி யர்கள்‌ 

சஞ்சலச்‌ சுனையாய்ச்‌ செய்தார்‌ 
கோவேந்தே ! குடிவி ளங்க 

சிறுபறை கொட்ட டக! 


கல்தோன்றி மண்தோன்‌ றாத 
காலத்தின்‌ முன்பே தோன்றி, 
தொல்புகழ்‌ வீரம்‌ ; கல்வி; 
தூய்தமிழ்‌ ; வாழ்க்கை ; செல்வம்‌ 
எல்லையின்‌ றிருந்த நாட்டில்‌ 
ஏற்றினர்‌ வஞ்ச னைத்த ! 
கொல்லேறே ! தமிழர்‌ ஒங்க 
சிறுபறை கொட்ட டாநீ | 


29 


சிற்றில்‌ சிதைத்தல்‌ ! 


பூவாத தாம ரைக்கா 

புதுமலர்‌ பேதைப்‌ பெண்கள்‌ 
நாவாரப்‌ பாடி வீத 

நாப்பணில்‌ கனவார்‌ வத்நைக்‌ 
கோவாகல்‌ இல்ல மாக்கிக்‌ 
குடும்பத்தை நடத்து வார்கள்‌ 
கோவாத இளம்ரநெஞ்‌ சங்கள்‌ 
ஏநாந்துடும்‌ | சதை?யல்‌ இிற்றில்‌ ! 


29 


குடும்பகல்‌ விளக்கை ஏந்து, 
குடித்தன முறையில்‌ வெற்றி 
கொடுததஇுடும்‌ துணே௩ லங்கள்‌ 
ஆயமோ டுறவு கொண்டுிங்‌(கு) 
எடுப்பார்கள்‌, பிஞ்சுள்‌ ளத்தால்‌ 
இனிவ ரூஉம்‌ வாழ்வில்‌ லத்தை 
கொடுப்பவன்‌ : எடுப்ப வன்றீ | 
கொள்கைபோல்‌ இதையேல்‌ ிற்றில்‌ ! 


அறகினுக்‌ கழகாய்‌ ஆவி 
அள்ளிடும்‌ மாணிக்‌ கப்பொன்‌ 
அழலினில்‌ அமுதம்‌ கொட்டி 
அமைத்திவண்‌ உவமை இன்றி 
சுழன்றுலா பேதைச்‌ ற்ப 
கற்பகத்‌ தோட்டத்‌ துள்ளே 
நுழைந்து இதையேல்‌ இற்றில்‌ 
நொந்துடும்‌ அரும்பு நெஞ்சம்‌ ! 


௯ ள்‌ * 
்‌ 
€ 


சிறு தேர்‌ 


மாணிக்கச்‌ சிற்பக்‌ கூத்தில்‌ 
வானத்து மீனி மைத்துப்‌ 
பானுவை மதியை ஓடும்‌ 
உருளையின்‌ பக்கம கூட்டி 
ஆணிப்பொன்‌ குழமபைக்‌ கொட்டி 
அற்புதக்‌ கலைக்கோ யில்போல்‌ 
காணிக்கை தந்தேன்‌ கண்ணே | 
சிறுதேரை உருட்டி வாராய்‌ | 


தங்கத்தின்‌ குன்றெ டுத்துக்‌ 
கைவல்ல தச்சன்‌ ஞால 
மெங்கெங்கும்‌ இறந்து யர்ந்து 
மின்னிடும்‌ வைரங்‌ கூட்டி 
பொங்ஒஇப்பல்‌ கலைவ எஎர்க்கும்‌ 
புத்தொளிக்‌ கல்லி மைத்து 
மங்கையின்‌ கனவாய்‌ வந்த 


மணித்தேரை இழுத்து வாராய்‌ ! 


பொங்கிடும்‌ கடலுக்‌ கப்பால்‌ 
பொற்கன வாயி ரம்போல்‌ 
மங்கல வாழ்த்துப்பாடி 

ஞாயிறு ம௫ழ்ந்தெ மும்பும்‌ 
இங்கந்தக்‌ காட்டு தன்னை 
ஈருயிர்‌ கலந்த வாழ்வே 
சங்கத்துத்‌ தமிழாய்க்‌ கண்டேன்‌ 
தரளத்தேர்‌ இழுத்து வாராய்‌ 1 


மான்விழி அச்சகம்‌, சென்னை, 9. 


